தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
(விலை : ரூ . 2 . 40 காசு . 


தமிட 


தமிழ்நாடு அரசிதழ் 


கோ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே 


ய வெல்லும் 


எண் 24 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 13, 2018 
வைகாசி 30 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி VI பிரிவு 1இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


சென்னை மண்டல கட்டுப்பாட்டிலுள்ள சில சங்கங்கள் செயலற்று போன நிலையில் உள்ளது பற்றிய அறிவிக்கை . 


1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு , 137( 2) (b )-இன்கீழ் சங்கங்கள் கலைத்தல் மற்றும் கலைத்தல் 

அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 


(ந . க . எண் 938/ 2016/சி ) 


வ . எண் . 


சங்கங்களின் பெயர் 


கலைக்கப்பட்ட நாள் 


22 - 01 - 2018 


2 


தமிழ்நாடு அரசு பணியாளர் கூட்டுறவு கட்டிடச்சங்கம் 
என்எக்ஸ் . என் .சி . 747 . 
கே . ப்பி . (SPL ) 62 , பாலவாக்கம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 
அரிஜன கிராம நல கூட்டுறவு வீட்டுமனை சங்கம் X - 423 . 
சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அரசு அலுவலர்கள் கூட்டுறவு 
கட்டிட சங்கம் X - 468 . 


23 - 01 - 2018 
25 - 01 - 2018 
25 - 01 - 2018 


மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) சென்னை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த மேற்காண் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கங்கள் 
துணைவிதி படியான தனது முதன்மை பணியினை, இரண்டாண்டுகளுக்கும் மேலாகி , தொடர்ந்து மேற்கொள்ளாததால் , மேற்காண் பட்டியல் 
கலம் எண் 3 - ல் குறிப்பிட்ட நாளில் கலைக்கப்பட்டுவிட்டது , அதன் நிர்வாகம் 1983 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப்பிரிவு , 138(1)- இன்கீழ் திரு . இரா . பழனிவேல் , கூட்டுறவு சார்பதிவாளர் , துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ), சென்னை மண்டல அலுவலகம் 
மேற்படி சங்கங்களுக்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


சென்னை , 
2018 மார்ச் 5 . 


அ . நீதிமோகன் , 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ), 

சென்னை மண்டலம் . 


[ 1 ] 


DTP - VI-1 (T- Sup.)(24 ) 


திருநெல்வேலி மாவட்டம், குதிய தமிழ்நாடு கூட்டுறவு கலைத்து ஆணையி 


திருநெல்வேலி மாவட்டம் , குருவிகுளம் வட்டத்திலுள்ள வி . ஆர்.டி . 92 . ஏ . கரிசல்குளம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 378/2018 /இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , குருவிகுளம் வட்டத்திலுள்ள வி . ஆர்.டி . 92 . ஏ . கரிசல்குளம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 7 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , அம்பாசமுத்திரம் வட்டத்திலுள்ள டி. ஒய் .டி . 754 . கலியன்குளம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந.க . எண் 379/2018 /இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , அம்பாசமுத்திரம் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 754. கலியன்குளம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி )- யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 7 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , அம்பாசமுத்திரம் வட்டத்திலுள்ள டி. ஒய் .டி . 1041 . கோவிலூத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 380 / 2018/ இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , அம்பாசமுத்திரம் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1041 . கோவிலூத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 7 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , மானூர் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1169 . பள்ளமடை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந.க . எண் 381/2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , மானூர் வட்டத்திலுள்ள டி. ஒய் .டி . 1169 . பள்ளமடை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி )- யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 7 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , பாளையங்கோட்டை வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1185 . தருவை ( மகளிர் ) பால் உற்பத்தியாளர்கள் 

கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 382/2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , பாளையங்கோட்டை வட்டத்திலுள்ள டி . ஒய். டி . 1185 . தருவை (மகளிர் ) பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 7 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , சங்கரன்கோவில் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 248 . ஆவுடையாள்புரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 383/2018/ இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , சங்கரன்கோவில் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 248 . ஆவுடையாள்புரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 7 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , குருவிகுளம் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 897 . ஜேசுநாதபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந.க. எண் 384/2018 /இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , குருவிகுளம் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 897 . ஜேசுநாதபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 7 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1)- ன்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திருநெல்வேலி , 
2018 மார்ச் 7 . 


க . தனலட்சுமி , 
துணைப்பதிவாளர் (பால்வளம்) . 


துணையத்தின் 
அதிகாரப்பூாம 
வேலி மாவட்டம் , நார் 


திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1642 . சிங்கனேரி இந்திரா காலனி 

பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 498/2018/இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 1642 . சிங்கனேரி இந்திரா காலனி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 908 . பற்பநாதபுரம் மேலத் தெரு 

பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 499/ 2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 908 . பற்பநாதபுரம் மேலத்தெரு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1035 . பெரும்பனை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 500/2018 /இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1035 . பெரும்பனை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1149 . வாழைத்தோட்டம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 532/2018/ இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1149 . வாழைத்தோட்டம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , சங்கரன்கோவில் வட்டத்திலுள்ள டி. ஒய் . டி . 400 . ஜெருசலேம் தர்மா நகர் 

பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 429/2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , சங்கரன்கோவில் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 400 . ஜெருசலேம் தர்மா நகர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி )- யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1222 . லெத்திகுளம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 493/2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி. ஒய் . டி . 1222 . லெத்திகுளம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டத்திலுள்ள டி. ஒய் . டி . 1278 . பரமேஸ்வரபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 494/2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 1278 . பரமேஸ்வரபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டத்திலுள்ள டி. ஒய். டி. 1119 . கால்கரை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 495/2018 /இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1119 . கால்கரை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி )- யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 

திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 859 . தளவாய்புரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


(ந .க . எண் 496 /2018/இ2) 


திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 859 . தளவாய்புரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1071 . கடம்பன்குளம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 497/2018/ இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , நாங்குநேரி வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 1071 . கடம்பன்குளம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 26 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , பாளையங்கோட்டை வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 1257 . இட்டேரி ( மகளிர் ) 

பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 545/2018/ இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , பாளையங்கோட்டை வட்டத்திலுள்ள டி . ஒய்.டி . 1257 . இட்டேரி ( மகளிர் ) பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மார்ச் மாதம் 7 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


வெள்ள டி .ஒய்.டி . 1257 . இட்டே பிரிவ 137(2)(பி )- யின்கீழ் துணை 


- ன்கீழ் 


திருநெல்வேலி, 
2018 மார்ச் 26 . 


க . தனலட்சுமி , 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) . 


திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டத்திலுள்ள ட்டி . ஒய் . டி . 1545 . வேலாயுதபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


(ந .க . எண் 751/2018/இ2) 


திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டத்திலுள்ள ட்டி . ஒய் .டி . 1545 . வேலாயுதபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மே மாதம் 11 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள திரு . மாபத் . தெ . மனோகர் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) 
( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , சங்கரன்கோவில் வட்டத்திலுள்ள ட்டி . ஒய் . டி . 1597 . குளக்கட்டாகுறிச்சி 

பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 752/ 2018/ இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , சங்கரன்கோவில் வட்டத்திலுள்ள ட்டி . ஒய் .டி . 1597 . குளக்கட்டாகுறிச்சி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மே மாதம் 11 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1)- ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திருநெல்வேலி மாவட்டம் , வீரகேரளம்புதூர் வட்டத்திலுள்ள டி . ஒய் .டி . 1493 . இனாம் வெள்ளக்கால் 

பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந.க . எண் 753/2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , வீரகேரளம்புதூர் வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1493 . இனாம் வெள்ளக்கால் பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - யின்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மே மாதம் 11 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138(1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) (பொறுப்பு) 
திருநெல்வேலி இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , சிவகிரி வட்டத்திலுள்ள டி. ஒய் .டி . 1614 . பாறைப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 754/2018/ இ2 ) 
திருநெல்வேலி மாவட்டம் , சிவகிரி வட்டத்திலுள்ள டி . ஒய் . டி . 1614 . பாறைப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - யின்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம்) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மே மாதம் 11 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டத்திலுள்ள ட்டி . ஒய் . டி . 1567 . இடைகால் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 755 /2018/இ2) 
திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டத்திலுள்ள ட்டி . ஒய் .டி . 1567 . இடைகால் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி )- யின்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
திருநெல்வேலி 2018 - ம் ஆண்டு மே மாதம் 11 - ம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள திரு . மாபத் . தெ . மனோகர் , கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) ( பொறுப்பு ) திருநெல்வேலி 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திருநெல்வேலி , 
2018 மே 11 . 


க . தனலட்சுமி , 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ). 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


